APRIL/MAY 2028 


DETA24A — சைவசித்தாந்தம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


[ப 


அணி 


10. 


பகுதி அ-- (10 % 2 - 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ ஓரிரு தொடர்களில்‌ 
டையளிக்க. 


உபநிடதம்‌ என்றால்‌ என்ன? 
பெரிய புராணத்தைப்‌ பாடியவர்‌ யார்‌? 
சைவத்‌ திருமுறைகளைத்‌ தொகுத்தவர்‌ யார்‌? 


'நடமாடக்கோயில்‌” எனத்‌ திருமூலர்‌ யாரைக்‌ 
குறிக்கின்றார்‌? 


உண்மை விளக்கத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 

சுபக்கம்‌, பரபக்கம்‌ என்பவற்றின்‌ பொருளைச்‌ சுட்டுக. 
பதி முது நிலை - பெயர்க்காரணம்‌ தருக. 

“வானாடர்‌ காணாத மன்‌” - யார்‌? 


சிவஞான போதத்தின்‌ நூற்பாக்களின்‌ எண்ணிக்கையைச்‌ 
சுட்டுக. 


*சகச மலம்‌' என்றால்‌ என்ன? 


3137 


பகுதி ஆ-- (5% 5- 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ ஒரு பக்க அளவில்‌ விடையளிக்க. 


TT: 


12. 


18. 


14. 


15. 


(௮) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


அரப்பா நாகரிகத்தில்‌ காணும்‌ சைவச்‌ சமயக்‌ 
கூறுகளை விளக்குக. 


(அல்லது) 
க்ந்தபுராணத்தில்‌ சைவ நெறி குறித்து எழுதுக. 
சுந்தரரின்‌ சக மார்க்கம்‌ - குறித்தெழுதுக. 
(அல்லது) 
மும்மலங்கள்‌ பற்றி விவரிக்க. 
மெய்கண்டாரின்‌ சமய வாழ்வை விளக்குக. 
(அல்லது) 
சிவஞாள சித்தியாரின்‌ அமைப்பையும்‌ 
சிறப்பையும்‌ விளக்குக. 
உயிரவை நிலை என்னும்‌ பெயர்க்காரணத்தை 
விளக்குக. 


(அல்லது) 
திருவருட்‌ பயனின்‌ பாயிரக்‌ கருத்தை விளக்குக. 
சிவஞான போத முதல்‌ நூற்பாக்‌ கருத்தைச்‌ 
சுருங்கவுரைக்க. 


(அல்லது) 
ஆன்மாவின்‌ இலக்கணம்‌ குறித்து மெய்கண்டார்‌ 
கூறுவன யாவை? 


2 3137 


பகுதி இ-- (8% 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்றனுக்குக்‌ கட்டுரை வடிவில்‌ விடையளிக்க. 


16. 


Ls 


18. 


19. 


20. 


சங்க இலக்கியங்களில்‌ காணலாகும்‌ சிவ வழிபாட்டுக்‌ 
கூறுகளை விளக்குக. 


திருமந்திரத்தின்‌ சித்தாந்தச்‌ செழுமையை விளக்குக. 
உமாபதி சிவாச்சாரியரின்‌ நூல்கள்‌ குறித்து விளக்குக. 
இருள்மல நிலை கூறும்‌ செய்திகளை விளக்கியுரைக்க. 


அடியவர்‌ வழிபாடு குறித்துச்‌ சிவஞான போத 
பன்ளிராண்டாம்‌ நூற்பா வழி எழுதுக. 


3 5187 


